கிளை - 27 மார்ச - 2024 இலை -6 


அன்னியர்கள்‌ தமிழ்ச்‌எசவ்வி யறியாதார்‌ 
இன்றம்மை ஆள்வோ ரேனும்‌, 
பன்ணியசீர்‌ மகாமகோ பாத்தியா 
யப்பதவி பரிவின்‌ ஈந்து 
பொன்னிலவு குடந்தைநகர்ச்‌ சாமிநா 
தன்றனக்குப்‌ புகம்‌செய்‌ வாரேல்‌, 
முன்னிவனப்‌ பாண்டியர்நாள்‌ இருந்திருப்பின்‌ 
கூவண்டபருமை மொழிய லாமோ? 


மகாகவி பாரதியார்‌ 


ஒ [|] 
த்ருககுறன்‌ 


அறிவினான்‌ ஆகுவ துண்டோ பிறிதின்நோய்‌ 
தன்நோய்போல்‌ போற்றாக்‌ கடை. (கன்னாசெய்யாமை 815) 
பிறருக்கு நேரும்‌ துன்பத்தையும்‌ தமக்கு நேர்ந்ததாகக்‌ 
கருதாவிட்டால்‌ அறிவு பெற்று என்ன பயன்‌? அறிவு அருளுக்குத்‌ 
தொண்டனாக இருத்தலே சிறப்பு. உரை: கவிஞர்‌ சிற்பி 


ஆசிரியர்‌ ராக்கம்‌ 
நவபாரதியின்‌ மதிப்பீடு 


மா. மாதம்‌ என்றாலே ஒரு பரபரப்பு. 
விடுமுறைக்‌ காலம்‌ வருகைக்கு 
முன்‌ கணக்குஅறிக்கை நிறைவு செய்யும்‌ 
அவசரகதி. பள்ளித்தேர்வுகளின்‌ 
மணித்துளி. அதீத வேனலின்‌ தாக்கத்தை 
எதிர்கொள்ள பனைஓலை விசிறியிலிருந்து 
குளிரூட்டிகள்வரை கூவிடும்‌ கெக்கலிப்பு 
எனத்‌ தமிழ்‌ மாசி-பங்குனி வீசிச்‌ செல்லும்‌ 
முதல்‌ கோடைத்துளிகளின்‌ ஊடே 
மகளிர்‌ தினம்‌ முதல்‌ அன்னை அரவிந்தர்‌ 
முதல்சந்திப்பு நினைவுக்கொரு சிறப்பு நாள்‌ 
வரை இம்மாதம்‌ சக்திக்‌ களமாகத்‌ திகழ்கிறது. 
இத்திங்களின்‌ ஆற்றலைக்‌ கொண்டாடும்‌ 
விதமாக எனது கவிதை நூல்‌ “கொடிவிளக்கு” 
வாசித்து அனுபவித்து நலம்‌ பாராட்டிய 
செங்கதிர்த்‌ தேவன்‌ எனும்‌ தோழர்‌ நவபாரதியின்‌ 
கட்டுரையினை மஹாகவிதை இதழ்‌ பக்கங்களி 
லிருந்து எடுத்து நமது மடலுக்கு மடைமாற்றம்‌ 
செய்கின்றேன்‌ வாசித்து மகிழ்வீர்கள்‌. 
புத்தாண்டு வாழ்த்துகள்‌. 
கொடிவிளக்குகள்‌ ஒளியூட்டட்டூம்‌ 


கடைசி 


உலக்‌ 


பேரன்புக்குரிய சகோதரி கவிஞர்‌ இரா.மீனாட்சி 
அவர்களுக்கு. 

வணக்கமும்‌ வாழ்த்துகளும்‌! 

தங்களது “கொடிவிளக்கு” வந்து சேர்ந்தது 
உடனே, முழுவதும்‌ படித்துவிட்டேன்‌, ஒரே 
மூச்சில்‌ (இது ரொம்பவும்‌ அதிசயம்தான்‌, எனது 
வாசிப்பு அனுபவத்தில்‌) 


மார்ச்‌ - 202௪ 1] 


ஓலில்‌ 
செய்திமடல்‌ 


பிரார்த்தனை 


நமக்கு வரும்‌ இடையூறுகளுக்கெல்லாம்‌, 
நமக்கு ஏற்படும்‌ துன்பங்களுக்கெல்லாம்‌ நாமே 
பொறுப்பாளர்கள்‌ அஞ்ஞான இருளுக்கெல்லாம்‌ 
நாமே இருப்பிடம்‌. உலத்தையே சுற்றிவரலாம்‌, 
| ஏகாந்தத்தில்‌ ஆழ்ந்து அமர்ந்து விடலாம்‌. நம்‌ 
பழக்கங்களையெல்லாம்‌ தகர்த்தெறியலாம்‌, 
கடுந்துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளலாம்‌ ஆனால்‌ 
நின்‌ பரமசேதனத்துடன்‌ ஒன்றவிடாது எங்களைத்‌ 
தடுக்கும்‌ மோகபந்தம்‌ ஒரு சிறிதும்‌ உள்ளவரை, 


நின்‌ தெய்விகப்‌ பேரன்புடன்‌ பூரண ஐக்கியம்‌ 
ஏற்படவொட்டாது தடுக்கும்‌. புறச்சூழ்நிலைகளில்‌ 
சாதகமானவை, பாதகமானவை என்று உண்டா 


என்ன ? இல்லை என்றே நினைக்கிறேன்‌. அவை 
பற்றி நாம்‌ கொள்ளும்‌ கருத்துக்கேற்ப அவை நமக்கும்‌ 
தரும்‌ படிப்பினைகளிலிருந்து அதிகமாகவோ, மிகக்‌ : 
குறைவாகவோ பயனடைகிறோம்‌. 
எம்மனே, நின்னிடம்‌ முறையிடுகிறேன்‌ !. நான்‌ முற்றும்‌ 
என்‌ கரணங்கள்‌ உள்பட எல்லாவற்றையும்‌ உணர்ந்து : 
அவற்றை ஆண்டு, அதனால்‌ நான்‌ என்னிடமிருந்தே : 
| விடுதலை பெறவும்‌, நீ ஒருவனே என்னுள்‌ வதியவும்‌, 
| என்‌ பல்வகைக்‌ கரணங்கள்‌ மூலமும்‌ நீ ஒருவனே | 
| செயல்படவும்‌ அருள்‌ செய்திடுவாய்‌. 


அன்னை ! 


யான்‌, நான்‌ எனும்‌ என்‌ வாழ்வினுக்குள்‌ 

என்னையும்‌ சேர்த்தே 

எத்தனையோ அவள்கள்‌. 

“இது பெண்‌ குழந்தை” என்று சொன்ன 

அந்த மருத்துவச்சியின்‌ முதல்‌ குரல்‌ 

யான்‌ கேட்ட முதல்‌ மந்தீரத்‌ தமிழ்‌... 

பூமிக்குப்‌ புதிய உயிராய்‌ வந்தபோது 

பெண்களின்‌ ஆதிக்கம்தான்‌ என்மீது. 

வேண்டிப்பெற்ற வரமல்லவா, அது” 

(வள்‌, ஓவள்கள்‌, வர்கள்‌ - பகுத்‌) 

பெண்மையின்‌ 


மகிழ்ந்து, 


என்று பேசும்போது, 
சிறப்பை, ஏற்றத்தை உணர்ந்து, 
அனுபவிக்கும்‌ ஒரு பெண்‌ மனத்தின்‌ 
பெருமையும்‌ பெருமிதமும்‌ பொங்குறெது! 
பெண்‌- தாய்‌ உயிரின்‌ - பிறப்பின்‌ - இருத்தலின்‌ 
நிலைக்களனே அன்றோ! 


“அவள்‌, அவள்கள்‌, அவர்கள்‌ பகுதியில்‌ 
வரும்‌ பாட்டி, வலசம்மா, பேச்சியம்மா, 
அன்னபூரணி, நாகூர்‌ பீபிஅம்மா, 
இலட்சுமிமாமி, காமாட்௪ு, விடுமுறை 


களிக்கும்‌ குட்டிப்பெண்கள்‌, பாக்கியலட்சுமி, 
மங்கையர்க்கரசி, “உண்ணுவது சைவந்தான்‌” 
என்று நெய்ச்சோறும்‌, கீரைக்குழம்பும்‌ 
கொடுக்கும்‌ பெயர்‌ இல்லாத பக்கத்துவீட்டு 
(பொக்கைவாய்ச்சிரிப்பு] அம்மாள்‌, ரோஹிணி, 
சக்தி அக்கா, ஆனந்தவல்லி, வேரோனிகா, 
குளோரி, வசந்தா - பெண்மையில்‌ எத்தனை 
மலா்ச்சிகள்‌! 

புதிதாய்ப்‌ பிறந்த பெண்‌ குழந்தை, சிறுமி, 
யுவதி, காதலி, மனைவி, தாய்‌, தோழி, பாட்டி, 


எத்தனை உணர்ச்சிகள்‌! 


வியப்பு, மகிழ்ச்சி, கோபம்‌, பொறுமை, 
இன்பம்‌, துன்பம்‌, எத்தனை தெதறிப்புகள்‌! 

தெருவோரத்தில்‌ சிறுகடை வியாபாரி, 
பள்ளி ஆசிரியை, கல்லூரி ஆசிரியை, 


கூலிக்காரி, டாக்டர்‌, சமையல்காரி, கவிஞர்‌, 
நாவிதர்‌. 
எத்தனை 


எழுச்சிகளும்‌! 


உயரங்களும்‌, வீழ்ச்சிகளும்‌, 

வறுமையும்‌, வளமையும்‌ அடிக்கும்‌ குட்டிக்‌ 
கரணங்களுக்காக வாழ்கின்ற மனைவியும்‌, 
அவேசமாய்க்‌ கவிதை வடிக்கும்‌ ரோஹிணியும்‌, 
சாமியைத்‌ தேடுகிற சிறுமிகளும்‌! 


“நேற்றுப்போலிருக்கிறது' பகுதியில்‌ 64 முதல்‌ 
90 பக்கங்களுக்குள்‌ பல நூற்றாண்டுகளுக்குப்‌ 
பிறகு, மற்றொரு, “மதுரைக்‌ காஞ்சி 

திருமலை நாயக்கர்‌ 
வைகை வெள்ளத்தில்‌ காப்பாற்ற வந்த 
ஹெலிகாப்டரில்‌ உடலை வெள்ளத்துத்‌ 
தண்ணீர்‌ மட்டுமே மறைத்திருந்ததால்‌ ஏற 
மறுத்துக்‌ கைகூப்பியவாறே வெள்ளத்தில்‌ 
மூழ்கிக்கொண்டு மானங்காத்த மதுரை மகள்‌, 
வண்ணார்‌ கிருஷ்ணன்‌, புதுமண்டபம்‌, காந்தி 
மியூசியமான மங்கம்மாள்‌ 
மதுரை ரயில்‌ சந்திப்பு 


மீனாட்சியம்மன்‌ கோயில்‌ - 


மஹால்‌, 


அரண்மனை, 

நிலையம்‌, 
மனிதர்களும்‌, 
வரலாறும்‌, பண்பாடும்‌, இசையும்‌ சிற்பமும்‌, 


| மார்ச்‌ - 2024 | 


ஓலில்‌ 

செய்திமடல்‌ 
- தூங்காத நகரம்‌. ஆம்‌. வரலாறு தூங்காது 
உயர்ந்திருக்கும்‌ நகரம்‌! 

“கரைகளுக்குள்ளே” பகுதி மீட்டுவித்த 
இன்னொரு ஞானமுகம்‌ - 
“எழுத்தம்மா“ வின்‌ முகம்‌, “சிறகுகள்‌ முறியும்‌“ 
முகம்‌]. 

ஆகஸ்டு 14 ஒரு மூப்புற்ற கிராமிய பாரத 
தேவியின்‌ சித்திரம்‌. 

“செஞ்சிலுவை” - யுத்த களத்தில்‌ குண்டு 
மழைக்குப்‌ பலியாகும்‌ செஞ்சிலுவைப்பெண்‌ 
ஏஞ்சலா. 

“பூநீறு” - பூமியின்‌ உயிர்ப்பூக்களை நீறாக்கும்‌ 
அணுஆயுத அழிவின்‌ சாம்பல்கள்‌ எழுதும்‌ 
கவிதை. 


பெண்மையின்‌ 


“பின்னல்‌” - சுனாமியில்‌ அனாதையான 


சிறுமி எழுதிய கவிகை. 


“தீபகற்பங்களும்‌ தீவுகளும்‌” 
தெரிகிறது ஈழத்தின்‌ சோகம்‌. 


ஆழத்தில்‌ 


“சாக்லட்‌ கவிதை” - ஆப்ரிக்கக்‌ கருப்புக்‌ 
குழந்தையின்‌ வறுமைக்‌ கவிதை. 

ஆலமரம்‌ (உபதேசம்‌, வேம்பு (பிள்ளைச்‌ 
சாபம்‌), (பிறவிகள்‌ தோறும்‌ 
வருகிறாய்‌ நி, பனை, மா, பலா, கொய்யா 
(பிரதிபலிப்பு, புங்கன்‌ (இந்திய வம்சாவளி) 
நாகலிங்கம்‌ (செல்வப்பூ) ஆலமரம்‌ (குறுகுறுப்பு 
அரசமரம்‌ (அரச இலையும்‌ சித்தர்‌ 
தரிசனமும்‌) மாமரம்‌ (பிறை சூடிய வீடு) - 
எத்தனை மரங்களில்‌ விதவிதமாய்‌ எவ்வளவு 
கவிதைகள்‌! கடைசியில்‌, பூமிக்குக்‌ காய்ச்சல்‌ 
வந்திருக்கிறபோது, “மொட்டைபோடும்‌ 
பசுமரங்கள்‌ (நிலமென்னும்‌ நல்லாள்‌) 


கென்னை 


”சொல்லாத சொல்‌, - பிரகடனம்‌ 


இரண்டு பெண்மையின்‌ துயரங்களையும்‌, 
“இது பொறுப்பதில்லை, தம்பீ என்று எரிதழல்‌ 


கொண்டுவரும்‌ கவிதைகள்‌. கவிதையில்‌ 
இசையையும்‌, சிற்பத்தில்‌ கவிதையையும்‌ 
காணும்‌ நெஞ்சங்களைப்‌ பற்றியது 


“இசையுற்சவம்‌“ மற்றும்‌ இசை ஓவியம்‌! 
“எனக்குள்‌ ஏதோ ஒன்று என்னை எழுது 
எழுது என்று இயக்குகிறது” என்று பெரும்‌ 


ஷ்‌ (ப 


எழுத்தாளர்களும்‌ கவிஞர்களும்‌ எழுதியும்‌ 
பேசியும்‌ இருக்கிறார்கள்‌. எனினும்‌, பிரபஞ்ச 
இருத்தலில்‌ ஏதோ ஒரு துளி, “ஒரு மொழிச்‌ 
சத்தத்தினுள்‌ உணர்வலைகளாக இறங்கித்‌ 
தம்மை ஓர்‌ ஒழுங்கமைதிக்குள்‌ இருத்தி 
வரிவடி வமாக வந்தமர்கின்றன.. நான்‌ கவிதை 
நீ எழுது என்று தேர்ந்த மனிதரைக்‌ கருவியாகக்‌ 
கொண்டு அவர்களைக்‌ கவிஞர்களாக்கி 
விடுகிற இயல்பினை நீங்கள்‌ நன்றாக 
உணர்ந்திருப்பதாகக்‌ குறிப்பிடுவது மிகவும்‌ 


ஆம்மன அனுபவம்‌ ஆகும்‌. “உயிரிகளின்‌ 
இசை இயக்கம்‌, சிற்றுயிர்களிடமும்‌ 
பேருயிர்களிடமும்‌ புதுப்புது பொலிவுகளைச்‌ 
ளெரந்தெழச்செய்து தன்னை 


விதைத்துக்கொண்டே செல்கிறது. மனிதர்கள்‌ 
தமக்குத்‌ தெரிந்த மொழியில்‌ கவிதைகளாக 
விரித்துக்கொள்கிறோம்‌” என்று நீங்கள்‌ 
சொல்லும்போது இருத்தலின்‌ - சிற்றுயிர்‌ 
முதல்‌ பிரபஞ்சம்‌ முழுமையின்‌ இருத்தலின்‌ 
- இயக்கத்தின்‌ கவிதைத்‌ தன்மையின்‌ இரு 
நிலைகளை - மனித மனத்தின்‌ மொழி - 
வரிவடிவப்‌ பதிவாக ஒரு நிலை, பதிவு 
பெறாத ஒரு புறநிலை.., - இரு நிலைகளின்‌ 
அழகியல்‌ ஆழம்‌ பெறுகிறது. வெறும்‌ 
புறத்தோற்ற யதார்த்தத்தில்‌ மயங்கிவிடாத, 
யதார்த்தத்தின்‌ அகச்‌ சாரத்தைச்‌ தேடிச்‌ 
செல்கிற தத்துவ தரிசனம்‌ அழகியலை 
மேலும்‌ பொருள்‌ கொண்டதாக ஆக்குகிறது. 
மனித மனம்‌, மொழி, கவிதை, அழகியல்‌ 
யாவும்‌ பிரபஞ்ச இருத்தலின்‌, இயக்கத்தின்‌, 
அழகியலின்‌ வெளிப்பாடே என்ற தங்களின்‌ 
கவித்துவப்‌ புரிதல்‌, தங்களது கவிதையின்‌ 
அதாரம்‌ பிரபஞ்சத்தின்‌ அளவிடமுடியாத 
தொலைவுகளிலிருந்து, தொலைவுகளின்‌ 
ஆழங்களிலிருந்து எழுந்திருக்கிறது 
என்பதையும்‌ புரியவைக்கிறது. 

கொடிவிளக்கு - தொகுப்பின்‌ தலைப்பாய்‌ 
அலங்கரிக்கும்‌ கவிதை, வரலாற்றைச்‌ 
சுமந்துவரும்‌, ஊடுருவி வளரும்‌, முன்னோக்கிக்‌ 
கொழுந்து வீசி புத்திளமையாகப்‌ படரும்‌ 
ஒரு பன்னாட்டுக்கொடியையும்‌, வரலாற்றின்‌ 
மேன்மைகளையும்‌ சிறுமைகளையும்‌ 
அடையாளங்காட்டி, வழிகாட்டுகிற 


| மார்ச்‌ - 2025 | 


ஓலில்‌ 


செய்திமடல்‌ 
பண்பாட்டு விளக்கையும்‌ ஒன்றிணைக்கிறது, 
ஒரு கொடி விளக்கு! வெறும்‌ உலோகச்‌ சிற்பம்‌ 
- உலோக வார்ப்பு மட்டுமா அது! அதுவும்‌, 
ஒரு ஐரோப்பிய, பிரெஞ்சுக்‌ கலாச்சாரச்‌ 
சூழலில்‌, அந்தக்‌ கொடி விளக்கு முன்வைக்கும்‌ 
கோரிக்கை, எவ்வளவு சிறப்பானது - 
தமிழன்னைக்குக்‌ கோயில்‌ கட்டி அங்கே 
தன்னை வைத்து ஒளியேற்றுமாறு கோரும்‌ 
கோரிக்கை! 

பெண்களைக்‌ கொடியாகவும்‌, விளக்காகவும்‌ 
பெருமைப்படுத்துவது தமிழர்‌ 
கவிதையும்‌ அவ்வாறே! கவிதைப்‌ பெண்‌, 
மகள்‌, தாய்‌, மூதாட்டி, கவிதைக்‌ காதலி! 
(எல்லாம்‌ ஆண்‌ ஆதிக்கப்‌ 
இல்லை உயிர்ப்பின்‌ தாய்மையின்‌ பிம்பங்கள்‌! 
இல்லையா, சகோதரி) 


பண்பு: 


பிம்பங்களா? 


கொடி விளக்கு! தங்கள்‌ கவிதை மட்டும்‌ 
தானா? தாங்களும்‌ அதுதானே, இல்லையா, 
சகோதரி? வாருங்கள்‌ சகோதரர்களே, 
ஏற்றுங்கள்‌ கொடி விளக்குகள்‌ ஒளியூட்டட்டும்‌! 
ஏற்று வாசித்த விளக்கேற்றிய நல்லுள்ளங்களுக்கு 
நன்றி. பெண்மை வாழ்க என்று பாரதியுடன்‌ 


இ) கூத்திடுவோம்‌. 


அரவிந்தர்‌ சிந்தனைப்‌ பொறிகள்‌ 
பிரித்து நோக்கும்‌ பான்மையிலிருந்து உன்‌ 


கரா.மீனாட்சி 


ஆன்மா விடூபடாதவரை, உன்‌ இரக்கத்தைத்‌ 


ட துன்புறும்‌ விலங்குகளுக்கு 
்‌ என்று மட்டுமே வைத்துக்‌ 
கொள்‌. மனிதகுலம்‌ 


இரக்கத்தைவிட உயரியதோர்‌ 
பெறுவதற்குத்‌ 
தகுதியுடையதாகும்‌. அது 
உன்‌ அன்பையும்‌, நட்பையும்‌, 


உணர்வைப்‌ 


புரிந்துககொள்தலையும்‌ 


கேட்கின்றது; 


சகோதரருக்கு இடையேயான 
சமநிலையில்‌ அளிக்கப்படும்‌ 


இ எதீர்பார்க்கீன்றது. . / 


உதவியை 


| மார்ச்‌ - 2௦24 [1] 


ஓலில்‌ 


செய்திமடல்‌ 


© 
பித்தத்‌ 
புதுவரவு 


வரலாறு படைத்த புதுச்சேரித்‌ தலைவர்கள்‌ | 
வில்லியனூர்‌ பழநி | கனிமொழி வெளியீட்டகம்‌ 
| புதுவை பதிப்பு - 2023 | ரூ. 120.00 


துவார்‌ குபேர்‌, செல்லான்‌ நாயகர்‌, 
லாம்பேர்‌ சரவண்‌ எனும்‌ மூன்று பெரும்‌ 
ஆளுமைகளால்‌ எப்படி இன்றைய புதிய 
புதுச்சேரி மீட்சிபெற்றது என்பதை எடுத்து 
ரைக்கும்‌ வரலாற்று ஆவணம்‌ இந்நூல்‌. 
புதுச்சேரி இந்திய விடுதலைப்‌ போராட்டம்‌ 
புயல்‌ பாதுகாப்பு மையம்‌ | கனிமொழி 
வெளியீட்டகம்‌ புதுவை | 2023. 


ந்திய விடுதலைப்‌ போராட்டப்‌ புயல்‌ 

சுழற்சியில்‌ சிக்குண்டவர்களுக்குப்‌ 
புதுச்சேரி (பிரெஞ்சுப்பகுதி) எப்படி ஒரு 
பாதுகாப்பு மையமாக விளங்கியது என்பதை 
விளக்குவதோடு ஐக்கிய இந்தியாவில்‌ ஒரு 
தனித்தன்மை வாய்ந்த நிலப்பரப்பாக 
புதுவை இலங்குகிறது என்பதை ஆசிரியா்‌ 
தகுந்த தரவுகளுடன்‌ எழுதியுள்ளார்‌. புதுவை 
மாநில மண்ணின்‌ மைந்தராகவும்‌ நின்று 
சிறப்பாகப்‌ பதுவிட்டிருக்கிறார்‌. - ஆசிரியர்‌. 


தமிழ்ப்‌ பழமொழிகள்‌ 


வை/ வெள 
1. வைக்கத்‌ தெரியாதவன்‌ வைக்கப்போரில்‌ 
வைத்தது மாதீரி. 


2. வைகுண்டத்துக்குப்‌ போகிறவனுக்கு வழிகாட்டி 
கொடுக்க வேண்டுமா? 

3. வைத்தியன்‌ சொல்வதெல்லாம்‌ மருந்துதான்‌. 

4, வெளவால்‌ வீட்டுக்கு வெளவால்‌ போனால்‌ 
நீயும்‌ தொங்கு நானும்‌ தொங்கு. 

5. வெளவாலுக்கு மரமே கதி; அதன்‌ குஞ்சுக்கும்‌ 
அதுவே கதி. 

6. வெளவால்‌ அடித்துத்‌ தின்னும்‌; 
கடித்துத்‌ தின்னும்‌. 

௬. சண்முகசுந்தரம்‌ - சாகத்ம அகாதெமி வெளியீடு. 


அணில்‌ 


ட ஒந்த கதழுடன்‌ ஒப்பழமொழ்கள்‌ நீறைவு பெறுக்ன்றன. 


அரவிந்தர்‌ - 150 


ரரோவீல்‌ தல்லைகணபக்‌ படைத்தள்க்கும்‌ 


அரவிந்தம்‌ 
1947 ஆகஸ்டு 15 
அரவிந்தர்‌ தம்‌ 
75 வது வயதில்‌ 
இந்தியச்‌ சுதந்திர தினம்‌ 
கண்டார்‌. 
தமது 
பிறந்த நாளில்‌ 
பிறந்தது சுதந்திரம்‌ 
என்பது எதிர்பாராத 
நிகழ்ச்சி அன்று. 
அவர்தம்‌ 
ஆன்மிகப்‌ பணிக்கு 
தெய்விகச்‌ சக்தி 
அளித்த 
அங்கீகார முத்திரை. 
சுதந்திரத்தையொட்டி 
அவர்‌ வெளியிட்ட 
ஐம்பெருங்கனவுகள்‌. 
அவற்றுள்‌ 
முதன்மையானதும்‌ 
நிறைவானதும்‌ 
இந்தக்‌ கனவு... 
இப்போதைய (ஆசைகள்‌) மனிதரை, 
இப்போதைய 
நிலையில்‌ இருந்து 
உன்னத நிலைக்கு 
உயர்த்தும்‌ 
தலைமைப்‌ பொறுப்பு 
இந்தியாவிற்கு உள்ளது. 
இந்தியாதான்‌ உலகத்தின்‌ 
ஒளி, 
வழிகாட்டி, 
ஆன்மிககுரு!. 


(மேலும்மலரும்‌) 


@ {s) ஒரேவில்‌ 
கு.ழகறெங்கும்‌ புத்தகக்‌ ஓ 
சுவடி வந்த சுவடு 


கண்காட்சிகள்‌ 
வெகு சீரும்‌ சிறப்புமாக 
நடைபெற்று வருகின்றன. 
ஆண்டு மேத ஈறும்‌ ்‌ ்‌ ர ள்‌ 
பழங்காலத்து மாணவர்களுக்கு 
மணல்தான்‌ எழுதப்‌ பயிலும்‌ கரும்பலகையாக 
இருந்தது. அதுபோலப்‌ பனையேடுகள்தான்‌ 
புத்தகங்களாக விளங்கின. அவை 


கோடிக்கணக்கில்‌ புத்தகங்கள்‌ குவிகின்றன. 

தமிழகத்துப்‌ பதிப்பகங்கள்‌ உலகத்தரத்திலான 
இரும்பினாலும்‌ மரத்தினாலும்‌ இணைத்துச்‌ 
செய்யப்‌ பெற்ற எழுத்தாணியைக்‌ கொண்டு 


நூல்களைப்‌ பதிப்பித்துச்‌ சாதனை படைத்து 

வருகின்றன. அறிவியல்‌ நுட்பங்களின்‌ 

வளர்ச்சி நூற்பதிப்புத்‌ துறையிலும்‌ பெரிய 

புரட்சியைச்‌ செய்திருக்கிறது. இன்றைக்கு பதன்‌ ட்ட 
எழுதப்பட்டவை. ஏடுகளை வைத்துக்‌ 
கல்வி கற்பிக்கப்பட்டதால்‌ அக்காலப்‌ 
பள்ளிகளுக்கு “ஏட்டுப்‌ பள்ளிக்‌ கூடம்‌” என்றே 

பெயர்கள்‌ அமைந்தன. 


அச்சு வடிவிலான நூல்கள்‌ மட்டுமின்றி, 
இணையத்தில்‌ மின்னூல்களும்‌ கூடக்‌ 
குவிகின்றன. 


புதிதாக எழுதப்படுகின்ற புத்தகங்கள்‌ 
அல்லாமல்‌ பழம்நூல்களை மீள்பதிக்கின்ற 
முயற்சிகளும்‌ வெற்றியடை கின்றன. 
இவற்றுள்‌ பல அரிய பெட்டகங்களும்‌ 
உண்டு. பொதுவாகவே தமிழிலக்கியங்கள்‌ 
ஏட்டுச்சுவடிப்‌ பெட்டகங்களாகப்‌ 
பனையோலைகளிலிருந்து டைத்தவைதான்‌. 


சுவடி என்ற சொல்லுக்கு ஆழ்ந்த 
பொருளுண்டு. நாம்‌ நடந்து செல்லும்‌ 
தடத்தைச்‌ சுவடு என்பதைப்‌ போல, எழுத்து 
பதிந்து சென்ற தடத்தை - ஓலையை - சுவடி 
என்று அழைத்தார்கள்‌ போலும்‌. 


அங்கே எண்ணும்‌ எழுத்துமாகக்‌ கல்விக்‌ 
கண்‌ திறப்பது சிறப்பான தருணம்‌. ஆசிரியர்‌ 
எழுதித்‌ தருகின்ற ஏட்டுச்சுவடி களிலிருந்து 
முதல்‌ சுவடியாகிய அரிச்சுவடி என்னும்‌ 
நெடுங்கணக்குப்‌ பாடம்‌ தொடங்கும்‌. 
அதனைத்‌ தொடர்ந்து எண்சுவடி முதலிய 
சுவடிகள்‌ பாடமாகப்‌ புகட்டப்படும்‌. 

படிப்புடன்‌ சேர்த்துத்‌ தனிப்‌ படிப்பாக 
ஓலை வாரவும்‌, சுவடி சேர்க்கவும்‌, நன்றாக 
எழுதவும்‌ தெரிந்து கொள்வதற்குப்‌ பல 
நாட்கள்‌ பயிற்சி உண்டு. சுவடியைப்‌ பிரித்து 
. . சி ன ட ட ஒழுங்காகக்‌ கட்டுவதற்குக்‌ கூடப்‌ பழக்கம்‌ 
அக்காலப்‌ பாடப்புத்தகங்கள்‌ கூடச்‌ ( வேண்டியிருக்கும்‌. 
சுவடிகளாகத்தான்‌ இருந்தன. சுவடிகளை 
வைத்துத்‌ தூக்கிச்‌ செல்லும்‌ கயிறுகள்‌ சேர்ந்த 
பலகைக்குச்‌ “சுவடித்‌ தூக்கு” என்று பெயர்‌. 
அந்தச்‌ சுவடித்‌ தூக்கு ஒருவகையான உறி 
போன்ற அமைப்பில்‌ இருக்கும்‌. 


ஆசிரியர்‌ தன்னிடம்‌ பயிலும்‌ மாணவர்க 
ளுக்கு எழுத்துப்‌ பயிற்சி தருவதற்காக ஓர்‌ 
ஓலையில்‌ எழுதித்‌ தருவார்‌. அவர்கள்‌ 
அதுபோலவே எழுதிப்‌ பழகுவார்கள்‌. அந்த 
ஓலைக்கு “மூல ஓலை” என்று பெயர்‌. மூல 
ஓலைக்குச்‌ “சட்டம்‌” என்ற பெயரும்‌ உண்டு. 


ஏட்டுச்‌ சுவடிகளுக்குக்‌ குறிப்பிட்ட அளவு 
ஒன்றும்‌ இல்லை. வெவ்வேறு அளவில்‌ 
அவை இருக்கும்‌. ஏட்டுச்‌ சுவடிகளில்‌ 
எழுதப்பட்டிருக்கும்‌ எழுத்துகளைத்‌ 
துல்லியமாகப்‌ படிப்பதற்கு வசதியாக 
அதன்மீது மஞ்சள்‌, ஊமத்தையிலைச்சாறு, 
வசம்புக்கரி முதலியவற்றைத்‌ தடவிக்‌ 
கொள்வது வழக்கம்‌. இது அந்த ஏட்டுச்‌ 


சுவடிகளைப்‌ பூச்சிகள்‌ தின்று விடாமல்‌ 
இருப்பதற்கும்‌ பாதுகாப்பாக அமையும்‌. 
இந்தச்‌ சுவடிகளின்‌ வலது மூலையில்‌ 
ஒற்றைத்‌ துளை ஒன்று இருக்கும்‌. அதனுள்‌ 
ஒரு நூற்கயிற்றைச்‌ செலுத்திக்‌ கட்டிக்‌ 
கொள்வார்கள்‌. இதற்குக்‌ “கிளிமூக்கு என்று 
பெயர்‌. 


பக்குவப்படுத்தப்பட்ட பனையோலை 


களை நரம்போடு இணைத்துச்‌ சிறுசிறு 
துண்டுகளாக நறுக்கிக்‌ கொண்டு கிளி 
மூக்குகளாகப்‌ பயன்படுத்துவார்கள்‌. 


கிளிமூக்கிற்குப்‌ பதிலாகப்‌ பொத்தானையும்‌ 
துளையுள்ள செப்புக்காசையும்‌ சோழியையும்‌ 


கூடப்‌ பயன்படுத்துவதும்‌ உண்டு. நாம்‌ 
தற்காலங்களில்‌ ஸ்பைரல்‌ பைண்டிங்‌ 
செய்ய முன்னும்‌ பின்னும்‌ வெற்றுத்‌ 


தாள்களை வைப்பது போலவே, ஏடுகளின்‌ 


ஆரம்பத்திலும்‌ இறுதியிலும்‌ வெற்றேடுகள்‌ 


சிலவற்றை இணைத்திருப்பார்கள்‌. 
இப்படியாக நீள்கிற ஏட்டுச்‌ சுவடிப்‌ 
புராணத்தை மேலும்‌ சுவைபடக்‌ கேட்க 
அறிஞர்‌ கி.வா.ஐ.விடம்தான்‌ செல்ல 
வேண்டும்‌. 


இவ்வாறு அரிச்சுவடியையும்‌ எண்சுவடி 
யையும்‌ மட்டுமே கற்றுக்‌ கொண்டிருந்த 
காலத்தில்‌ தமிழின்‌ மூல வரலாற்றுச்‌ 
சுவடியைத்‌ தேடிக்‌ கண்டடைந்தவர்‌, 
உலகுக்குக்‌ கொடையளித்து மகிழ்ந்தவர்‌ 
“தமிழ்த்தாத்தா” என்று நாமெல்லாம்‌ 
போற்றியழைக்கும்‌ மகாமகோபாத்தியாய 
தாஷிணாத்ய கலாநிதி உ.வே.சாமிநாதையர்‌ 
அவர்கள்‌. 

“பண்டைத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ 
வீட்டு மச்சுவாய்க்‌ கிடந்த சங்கத்‌ தமிழ்‌ 
நூல்களையெல்லாம்‌ அச்சுவாய்ப்‌ புகுத்த 
வந்தவதரித்த மஹானுபாவரும்‌, பழய தமிழ்‌ 
நூலாராய்ச்சி இல்லாத நாளுண்டேலதைத்‌ 
தாம்‌ பிறவாத நாளாகக்‌ கருதுஞ்‌ சற்குணக்‌ 
குன்றும்‌, சென்னைப்‌ பிரஸிடென்ஸிக்‌ 
காலேஜ்‌ தமிழாசிரியருமாயெ பிரம்ம 
மஹாமஹோபாத்தியாயர்‌ ௨. வே. சாமிநாதை 
யரவர்கள்‌” என்று அவர்தம்‌ அருந்தமிழ்த்‌ 


பக்கி ஏய 


| மார்ச்‌-2024 | 


ஓலில்‌ 

செய்திமடல்‌ 
தொண்டினைப்‌ போற்றி பரவுவார்‌ சர்க்கரை 
இராமசாமிப்‌ புலவர்‌. 


பழங்காலத்‌ தமிழ்‌ இலக்கிய ஏட்டுச்‌ 
சுவடிகளை முறையாகக்‌ கற்பார்‌ 
அருகியிருந்த காலம்‌. படியெடுப்பவர்கள்‌ 


தப்பும்‌ தவறுமாகப்‌ படியெடுத்து “எழுதியவன்‌ 
ஏட்டைக்‌ கெடுத்தான்‌ என்னும்‌ பழமொழியை 
மெய்ப்பித்துக்‌ கொண்டிருந்தனர்‌. இன்றைய 
நூல்களிலேயே அச்சுப்பிழை இல்லாதவற் 
றைக்‌ காண முடியாது. அக்காலத்திலோ 
ஏட்டுச்சுவடிகளைப்‌ பெயர்த்து எழுதி 
யவர்களின்‌ நிலையைச்‌ சொல்ல வேண்டிய 
தில்லை. இந்திர விழ வூரெடுத்த காதை 
இந்திர இழவூரெடுத்த காதையாகிப்‌ போன 
கதைகளும்‌ உண்டு. 


இவ்வாறு தமிழ்‌ ஏட்டுச்‌ சுவடிகளும்‌ 
புலவர்களும்‌ மிகுதியாக இருந்த 
காலத்தில்கூடப்‌ பழைய நூல்களைப்‌ 


பதிப்பிக்கும்‌ துணிவு யாருக்கும்‌ இல்லை. 
இருந்தமிழே உன்னால்‌ இருந்தேன்‌; இமையோர்‌ 
விருந்தமிழ்தம்‌ என்றாலும்‌ வேண்டேன்‌; - திருந்த 
உதிப்பித்த பன்னூல்‌ ஒளிர அடியேன்‌ 
பதிப்பிக்க வேகடைக்கண்‌ பார்‌ 
என்று தமிழ்த்தாயிடம்‌ விண்ணப்பம்‌ 
செய்து கொண்டார்கள்‌. 
ஏட்டுப்‌ பெட்டகங்களுக்குள்‌ புதைந்து 
போய்க்கிடந்த “சீவக சிந்தாமணி”, 
“சிலப்பதிகாரம்‌”, “மணிமேகலை” “புறநானூறு”, 
“பத்துப்பாட்டு என்னும்‌ தமிழிலக்கியப்‌ 
புதையல்களைத்‌ தேடித்‌ தேடிக்‌ கண்டுபிடித்து 
அவற்றைப்‌ புத்தகங்களாகப்‌ பதிப்பிப்பதற்கு 
மேற்கொண்ட முயற்சியில்‌ தமிழ்த்தாத்தா 
அடைந்த இன்னல்களுக்கு அளவேயில்லை. 


அவர்‌ ஏட்டுச்சுவடி களைத்‌ தேடித்‌ 
தொகுப்பதில்‌ மிகவும்‌ ஆர்வம்‌ உடையவர்‌ 
என்பதை அறிந்துகொண்ட பலர்‌ தங்களிடம்‌ 
நிறையச்‌ சுவடிகள்‌ இருக்கின்றன என்று 
அவருக்குக்‌ கடிதம்‌ எழுதுவார்கள்‌. அதற்குரிய 
பணத்தை அனுப்பினால்‌ அவற்றை 
அனுப்புவதாகவும்‌ தெரிவிப்பார்கள்‌. 
தமிழின்பால்‌ கொண்ட மீளாத காதலால்‌ 
எந்தச்‌ சுவடியிலுல்‌ ஏதேனும்‌ ஒரு குறிப்பு 


ஷ்‌ (ப 


இருக்குமோ என்று எண்ணி அவர்கள்‌ கேட்ட 
பணத்தை நம்பிக்கையோடு அனுப்புவார்‌. 


ஆனால்‌ பல சமயங்களில்‌ அனுப்பிய 
பணத்திற்கு ஒரு பயனும்‌ கிடைத்ததில்லை. 
இதற்காகவெல்லாம்‌ அவர்‌ ஒருபோதும்‌ 


வருந்தியதுமில்லை. அப்படி வருந்தியிருந்தால்‌ 
இன்றைக்கு நாம்‌ பெருமைப்பட்டுக்கொள்ள 
அந்த இலக்கியச்‌ செல்வங்கள்‌ கிடைக்காது 
போயிருக்கும்‌. “தமிழிலக்கியங்களின்‌ 
பெருமையறியாத அக்காலத்தில்‌ இதுபோன்ற 
ஏட்டுச்‌ சுவடிகளைப்‌ பதிப்பிக்கும்‌ பணியின்‌ 
அருமை அறிந்தோர்‌ மிகக்‌ குறைவு. 
அத்திபூத்தாற்போல சில ஐமீன்தார்களும்‌ 
அதனகர்த்தர்களும்‌ தமிழார்வலர்களும்‌ தவிர 
உதவுவோர்‌ ஒருவரும்‌ இல்லை. தமிழ்நாட்டில்‌ 
தமிழ்த்தாய்‌ ஆங்கில ராணியின்‌ முன்னால்‌ 
கைகட்டி நின்று பணிவிடை செய்த காலம்‌ 
அது. 

“எத்தனையோவித எதிர்ப்புகளும்‌, 
எதிரிகளும்‌ அவருக்கு ஏற்பட்டார்கள்‌. 
அவருடைய எதிரிகளில்‌ முக்கியமான எதிரி 
கறையான்‌! கறையான்‌ படைகளுடன்‌ அவர்‌ 
நடத்திய போரை ஒரு மகாகவி வர்ணிக்க 
வேண்டுமேதவிரச்‌ சாதாரண வார்த்தைகளில்‌ 
எழுத முடியாது” என்று வேடிக்கையாகக்‌ 
குறிப்பிடுவார்‌ அமரர்‌ கல்கி. அனால்‌ 
அதில்தான்‌ எத்தனை உண்மை? கடல்‌ 
கொண்டது போகக்‌ கறையான்‌ தின்றது மீள 
இன்றைக்கு எஞ்சியிருப்பவை தமிழ்த்தாத்தா 
உ.வே.சா.வின்‌ அருந்தமிழ்த்‌ தொண்டினால்‌ 
தமிழகம்‌ பெற்ற பரிசிலன்றோ? 

கல்கி மொழிந்ததைப்‌ போலவே மகாகவி 
பாரதியார்‌ உ.வே.சா. அவர்களைப்‌ போற்றி, 

“பொதியமலைப்‌ பிறந்தமொழி வாழ்வறியும்‌ காலமெலாம்‌ 

புலவோர்‌ வாயிற்‌ 

துதியறிவாய்‌ அவர்‌ நெஞ்சின்‌ வாழ்த்தறிவாய்‌ 

இறப்பின்றித்‌ துலங்குவாயே” 


என்று வாழ்த்திப்‌ பாடினார்‌. 
ஆனால்‌ ஒருபுறம்‌ நிதியின்மை, நவீனத்‌ 
தொழில்நுட்பங்கள்‌ ஏதும்‌ தோன்றாத 
காலம்‌, போக்குவரத்து வசதிகள்கூட 


இல்லாத குக்கிராமங்கள்தோறும்‌ அலைந்து 


| மார்ச்‌ - 2024 | 


ஓலில்‌ 


செய்திமடல்‌ 


திரிந்து ஒவ்வொரு ஓலைச்சுவடியுள்ளும்‌ 


ஏதேனும்‌ ஒரு துளிச்செய்தி கிடைத்து 
விடாதா என்று நாளும்‌ முயன்றார்‌. 
பொருளாதார வசதி போதுமானாதாக 
இல்லை என்பதை, “நிதியறியோம்‌, 


இவ்வுலகத்தொரு கோடி இன்பவகை நித்தம்‌ 
துய்க்கும்‌ கதியறியோம்‌” என்று பாரதியாரே 
உணர்த்திக்‌ காட்டியிருக்கிறார்‌. அனால்‌ 
அத்தகைய நிலையிலும்‌ தனக்குக்‌ கிடைத்த 
பொருளுதவிகளைத்‌ தமிழ்ப்‌ பணிகளைத்‌ 
தவிர்த்துத்‌ தன்னலத்திற்காக ஒருபோதும்‌ 
அவர்‌ பயன்படுத்திக்‌ கொண்டதேயில்லை. 

தமிழ்த்தாத்தா அவர்களின்‌ அருந்தொண்டு 
களைப்‌ போற்றி இராமநாதபுரம்‌ 
சமஸ்தானத்து மகாராஜா ஓர்‌ ஊரையே 
தானமாகத்‌ தருவதற்கு முயன்றார்‌. அனால்‌ 
எளிமைக்கும்‌ பற்றற்ற வாழ்வுக்கும்‌ 
பழக்கப்பட்டவராகிய உத்தமதானபுரத்துத்‌ 
தமிழ்த்தாத்தா மிகவும்‌ தன்னடக்கத்தோடு 
அதை மறுத்து விட்டார்‌. 

மின்சார வசதிகூட நிறைந்திராத 
அக்காலத்தில்‌ ஏடுகளைத்‌ தேடித்‌ தொகுத்து 
ஒழுங்குமுறைப்படுத்திப்‌ பிழையேதுமின்றிப்‌ 
பதிப்பித்தல்‌ என்பது அத்தனை 
எளிதா? தமிழுக்கும்‌ தமிழ்‌ மக்களுக்கும்‌ 
அவர்‌ அப்படிப்பட்ட தொண்டினைச்‌ 
செய்துவந்தார்‌. அத்தகைய தொண்டினை 
இதற்கு முன்‌ யாரும்‌ செய்ததுமில்லை; 
இனிமேல்‌ செய்யப்போவதுமில்லை என்று 
உறுதியிட்டுக்‌ கூறுகிறார்கள்‌ அறிஞர்கள்‌. 
அவர்கொண்டிருந்த தமிழ்க்காதல்‌ அவரு 
டைய இரத்தத்திலேயே ஊறியிருந்தது. 
தமிழ்த்தொண்டின்‌ ஆர்வமானது அவர்‌ 
தம்‌ நாடி நரம்புகளில்‌ சுலந்து, மூச்சு 
விடுவதைப்போல்‌ இயற்கையோடு இயற்கை 
யாய்ச்‌ சேர்ந்திருந்தது என்பார்கள்‌. 
இதற்கொரு தகுந்த சான்றுண்டு. 

குன்றக்குடி ஆதனத்தின்‌ சின்னப்பட்ட 
மாக விளங்கியவர்‌ ஆறுமுகத்‌ தம்பிரான்‌ 
அவர்கள்‌. இவர்‌ மகாவித்வான்‌ 
மீனாட்சி சுந்தரம்பிள்ளையவர்களிடம்‌ 
தமிழ்த்தாத்தாவோடு இணைந்து பாடங்கற்ற 
பெருமைக்குரியவர்கள்‌. சுவடி தேடிய 


௨. வே. சாமிநாதையர்‌ 


(19 பிப்ரவரி 1855 - 28 ஏப்ரல்‌ 1942) 
காலத்தில்‌ ஓர்‌ அரும்பொழுதில்‌ அவரைத்‌ 


தரிசிக்க நேர்ந்தபோது, குன்றக்குடி. 
மடத்திலிருந்த அப்பாப்‌ பிள்ளையையும்‌ 
சந்திக்க நேர்ந்தது. அவரிடம்‌ சில சுவடிகள்‌ 
இருப்பதை முன்பே தமிழ்த்தாத்தா 
அறிந்திருந்தார்‌. அதனால்‌ அதை 
வேண்டினார்‌. அப்பொழுது அப்பாப்பிள்ளை 
ஒரு சுவடியைக்‌ கொண்டுவந்து தந்தார்‌. 
அதுதான்‌ மிகத்‌ திருத்தமாக எழுதப்பட்ட 


மார்ச்‌ - 2024 


ஓரோலில்‌ 
செய்திமடல்‌ 
சிலப்பதிகார, மணிமேகலை 
மூலம்‌ அடங்கிய ஓலைச்‌ சுவடி. 
பசித்திருந்தவருக்குப்‌ பாலன்னம்‌ 
கிட்டினால்‌ என்ன மகிழ்வு 
தோன்றும்‌? அதுபோலாயிற்று. 
மேலும்‌ சுவடிகளைக்‌ குறித்து 
வேண்டிக்‌ கேட்டார்‌ உ.வே.சா. 
அதனகர்த்தர்‌ அணையுடன்‌ 
மிதிலைப்பட்டிக்கு அழைத்துச்‌ 
சென்றார்‌ அப்பாப்பிள்ளை. 
அங்கே சிற்றம்பலக்கவிராயரைச்‌ 


சந்தித்தார்‌. சுவடிகள்‌ நிறைந்த 
அந்தக்‌ கவிராயரின்‌ வீடு 
தமிழ்மகள்‌ ஆலயமாகத்‌ 
| தோன்றியது என்று வியந்து 


போற்றுகிற தமிழ்த்தாத்தா, “அவர்‌ 
வீட்டிலிருந்த சுவடிகளெல்லாம்‌ 
மிகவும்‌ திருத்தமாக இருந்தன. 
ஓர்‌ ஏட்டின்மேல்‌ புறநானூறு 
உரை, சிலப்பதிகார உரை என்ற 
குறிப்பு இருந்தது. குருடனுக்குக்‌ 
கண்‌ கிடைத்ததுபோல எனக்கு 
அளவற்ற ஆனந்தம்‌ உண்டாயிற்று. 
பி எனக்கு அந்த வீட்டை விட்டு வர 
மனமில்லை” என்று தமிழ்கண்டு 


மகிழ்ந்த தருணத்தையும்‌ 
குறிப்பிடுகிற அவர்‌, இதுபோன்ற 
சுவடிகள்‌ செவ்வூரிலும்‌ 


காரைச்குரான்பட்டியிலும்‌ 
இருக்ன்றன என்று அவர்கள்‌ 
சொன்னபோது, “புதையல்‌ 
இருக்குமிடத்தை ஒருவர்‌ எனக்குச்‌ 
சொல்லியிருந்தால்‌ அவ்வளவு 
சந்தோஷம்‌ உண்டாகியிராது; 
அவ்வளவு மகிழ்ச்சியில்‌ மூழ்கினேன்‌” 
என்றும்‌ பதுவிட்டி ருக்கிறார்‌. 

புதையுண்டு கிடந்த தமிழ்ப்புதையல்களை 
உலகறியத்‌ தந்த தமிழ்த்தாத்தா உ.வே.சா. 
அவர்களின்‌ அருந்தமிழ்த்‌ தொண்டினை 
இன்றைய தலைமுறை போற்றுவதும்‌ 
அவர்வழியில்‌ தமிழ்ப்பணியாற்றுவதும்‌ 
தலையாய கடமை. 


முதுமுனைவர்‌ சொ. அருணன்‌ 


ஷ்‌ (ம) 


12 ஆம்‌ ஆண்டு ஸ்ரீஅரவிந்தர்‌ 
சொல்லி அனுப்பியபடி 1914 ஆம்‌ 
ஆண்டு மார்ச்‌ மாதம்‌ 29ம்‌ தேதி 
மிர்ரா அல்போசா (ஸ்ரீஅன்னை) 
புதுவைக்குத்‌ தமது கணவர்‌ பால்‌ ரிச்சர்ட்‌ 
உடன்‌ முதல்‌ முறையாக வந்தார்‌. 
புதுச்சேரியை இரயில்‌ நெருங்கி வருகையில்‌ 
மிர்ரா ஓர்‌ அதிசய ஒளி அதிகமாகிக்‌ 
கொண்டே போவதை உணர்ந்தார்‌. 


ஸ்ரீ அரவிந்தரின்‌ யோக நெறியை உலகிற்கு 
உணர்த்த ஸ்ரீ அன்னையின்‌ வரவு இறையருள்‌ 
ஆகும்‌. 29.03.1914 இல்‌ ஞாயிற்றுக்கிழமை 
விழுப்புரம்‌ வழியாகப்‌ புதுச்சேரி வந்தனர்‌. 
ஹோட்டல்‌ யூரோப்பில்‌ தங்கி அன்று மாலை 
3:30 மணி அளவில்‌ ஸ்ரீஅரவிந்தரை பிரெஞ்சு 
ரிச்சர்ட்‌ பால்‌ அவர்தம்‌ மனைவி மிர்ரா 
அல்போசா (ஸ்ரீஅன்னை) சந்தித்தனர்‌. 

ஸ்ரீஅரவிந்தர்‌ மாடிப்படியில்‌ இவ்விரு 
வரையும்‌ வரவேற்று தன்‌ அறைக்கு அழைத்துச்‌ 
சென்றார்‌. மிர்ரா அறையில்‌ ஸ்ரீ அரவிந்தரின்‌ 
நாற்காலிக்கு அருகில்‌ உட்கார்ந்தார்‌. அவர்‌ 
மனதில்‌ எவ்வித எண்ணமுமின்றித்‌ தன்னை 
முற்றிலும்‌ அர்ப்பணித்துக்‌ கொண்டார்‌. 

படிக்கட்டிலே ஸ்ரீஅரவிந்தரைக்‌ கண்ட 
துமே பல காலமாகத்‌ தன்‌ கனவில்‌ 
தோன்றிய வரே இவர்தான்‌ என்பதையும்‌ 
உணர்ந்தார்‌. அவ்வுருவத்தைக்‌ கிருஷ்ணன்‌ 
என்றும்‌ அழைத்து வந்தார்‌. 

நாற்காலிகளில்‌ உட்கார்ந்து இருந்தபடியே 
ஸ்ரீ அரவிந்தரும்‌ பால்‌ ரிச்சர்டும்‌ உரையாடிக்‌ 


கொண்டிருந்தனர்‌. ஆனால்‌, மிர்ரா 
தியானம்‌ செய்வதிலேயே ஈடுபட்டிருந்தார்‌. 
தினமும்‌ மாலையில்‌ இம்மூவரும்‌ 


சந்திப்பது வழக்கமாக இருந்தது. ஒரு சமயம்‌ 
பிரெஞ்சுத்‌ தேர்தலுக்காகக்‌ காரைக்காலுக்கு 
ரிச்சர்டும்‌ மிர்ராவும்‌ சென்றிருந்தார்கள்‌. 
இளைஞர்களை அழைத்து வேதாந்த யோகம்‌ 
என்ற ஒரு சங்கத்தைப்‌ புதுச்சேரியிலும்‌ 
காரைக்காலிலும்‌ நிறுவினர்‌. 


என்ற மாதப்‌ பத்திரிகையைத்‌ 
அதில்‌ 


“ஆர்யா” 
துவக்க இம்மூவரும்‌ விரும்பினர்‌. 


முந்அரவிந்தர்‌ அன்னை சந்தீப்பு 


ஓலில்‌ 


செய்திமடல்‌ 


ஸ்ரீ அரவிந்தரின்‌ சாதனை யோக முறைகள்‌, 
சமுதாய, கலாச்சார வளர்ச்சி அகியவற்றைப்‌ 
பற்றி வெளியிட முடிவு செய்தார்கள்‌. 
அது ஆங்லைம்‌- பிரெஞ்சு மொழிகளில்‌ 
பிரசுரம்‌ ஆயிற்று. “ஆர்யா” - இதன்‌ முதல்‌ 
இதழ்‌ ஸ்ரீஅரவிந்தரின்‌ பிறந்த நாளான 1914 
ஆகஸ்ட்‌ 15இல்‌ வெளியாயிற்று. இதில்‌ 
ஸ்ரீஅரவிந்தரின்‌ முக்கியப்‌ படைப்புகளான 
திவ்ய வாழ்க்கை, யோக ரகசியம்‌, இந்தியக்‌ 
கலாச்சாரத்தின்‌ அடிப்படைகள்‌, மன ஆய்வு 
முதலிய பல கட்டுரைகள்‌ வெளிவந்தன. 


முதலாம்‌ உலக யுத்தத்திற்குப்‌ பின்‌ 
நிரந்தரமாகப்‌ புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார்‌ 
மிர்ரா. ஸ்ரீஅரவிந்தர்‌ அவரை அன்னை 
என்று அழைத்தார்‌. அன்னை ஆசிரம 
வாழ்விற்கு உரிய சூழலை உருவாக்கினார்‌. 

ஸ்ரீ அரவிந்தர்‌ 4 ஏப்ரல்‌ 1910 இல்‌ புதுவைக்கு 
வந்தார்‌. ச டிசம்பர்‌ 1950 இல்‌ தம்‌ பூத உடலை 
நீத்தார்‌. ஸ்ரீஅரவிந்தரின்‌ உடல்‌ பொன்னாய்‌ 
ஒளிர்ந்தது. டிசம்பர்‌ ஒன்பதாம்‌ நாளன்று 
அன்னையின்‌ விருப்பப்படி புதுவை அசிரம 
வளாகத்தில்‌ உள்ள மஞ்சள்‌ கொன்றை 
மலர்‌ மரத்தடியில்‌ ஸ்ரீஅரவிந்தருக்குச்‌ 
சமாதி அமைக்கப்பட்டது. ஸ்ரீஅரவிந்தரின்‌ 
ஆசிரமத்தில்‌ வசித்து வந்த பன்னாட்டுச்‌ 
சீடர்களுள்‌ தமிழ்‌ ஆய்ந்த சிலர்‌ குறிப்பிடத்‌ 
தகுந்தவர்கள்‌ ஆவர்‌. எழுத்தாளர்‌ வ.ராம 
சாமி, அமிர்தா என்னும்‌ ஆராவமுத 
அய்யங்கார்‌, கவியோகி சுத்தானந்த பாரதி 
யார்‌ ஆகியோரைச்‌ சொல்லலாம்‌. 


ஸ்ரீஅரவிந்தர்‌ மனித சமுதாயத்தின்‌ மகா 
சிற்பி. மனிதத்‌ தத்துவத்தின்‌ ஒவ்வொரு 
பங்கையும்‌ மாசறுத்துத்‌ தெய்வ ஒளியேற்றிப்‌ 
பூரணப்படுத்தும்‌ சக்தி அவரிடம்‌ அவதரித்து 
இருக்கிறது. அவரவர்‌ இயல்பிற்கேற்பப்‌ 
பணியும்‌ சாதன சவுகரியங்களும்‌ உதவி 
அன்பரைப்‌ பூரணப்‌ படுத்துவதில்‌ 
ஸ்ரீஅரவிந்தருக்கு நிகர்‌ இல்லை. நாம்‌ 


கீதை உபநிடதங்களில்‌ படிக்கும்‌ தத்துவ 
ரகசியங்களுக்கெல்லாம்‌ 


ஸ்ரீ அரவிந்தர்‌ 


| மார்ச்‌ - 2௦24 | 


தானே வியாக்கியானமாக விளங்குகிறார்‌ 
என்று அவரது சீடர்கள்‌ வியப்புறுகிறார்கள்‌. 
கவியோகி சுத்தானந்த பாரதியார்‌ 
ஸ்ரீஅரவிந்தர்‌ பற்றி எழுதியுள்ளார்‌. நூல்‌ 
அரவிந்த பிரகாசம்‌. “உயிர்க்‌ குலத்தை 
உணர்வற்ற கல்லினின்று விழிப்புறுத்தி, 
புல்லில்‌ உணரச்‌ செய்து, விலங்கல்‌ 
ஐம்புலன்‌ உணர்வு ஈந்து மனிதனில்‌ மன 
உணர்வித்து தேவனில்‌ விக்ஞான உணர்வீந்து 
பூரணப்படுத்தவே இந்தச்‌ சக்திகள்‌ உலகில்‌ 
அவதரிக்கின்றன. இந்தச்‌ சக்திகளே உலக 
லீலைகளை நடத்துகின்றன. 


அறிவு, ஆற்றல்‌, அழகு, அமைதி, இன்பம்‌ 
இந்த ஐந்தும்‌ மனித வாழ்வு பூரணம்‌ பெற 
அவசியமாகும்‌. இந்தத்‌ தன்மைகளைப்‌ பரப்ப 
ஸ்ரீஅரவிந்தர்‌ தமது நீண்ட சாதனத்தால்‌ 
ஒரு புதிய திவ்ய ஜோதி சக்தியைப்‌ 
பெற்றிருக்கிறார்‌. அதைத்தான்‌ அன்னையாக 
வணங்குகிறோம்‌. அன்னை இன்றி அவரை 
அறிய முடியாது. அன்னையும்‌ அவரும்‌ 
சூரியனும்‌ கதிர்களும்‌ போல ஒன்று. இந்த 
மகா சக்தியின்‌ அருளாலேதான்‌ மனித 
சமுதாயம்‌ க்ஷேமம்‌ அடையும்‌. 


ஓலில்‌ 
செய்திமடல்‌ 
அரவிந்த கீதம்‌ 
இராகம்‌ அமீர்‌ கல்யாணி 
தாளம்‌ ஆதி 
வாழ்க அரவிந்தன்‌ வாழ்க பராசக்தீ 
வல்லபன்‌ வாழியவே 
வாழ்க மகாயோகி வாழ்க மகாஜோதி 
வாழ்க ஜெகத்குருவே 
ஏழுணர்‌ வோங்கிய இன்ப சிகரத்தில்‌ 
ஏறிய சித்த னவன்‌ 
சழிருள்‌ அச்சந்‌ துடைத்தீட விக்ஞான 
சூரியன்‌ போல்‌எழுந்‌ தான்‌ (வாழ்க) 
வானர சாட்சியிம்‌ மண்ணுலகத்திலே 
வளர்ந்து செழித்திடவே 
தேனருவியென மோனத்திலே நீன்று 
தெய்வக்‌ கனல்‌ பொழிந்தான்‌ (வாழ்க ) 
மானவ ஜாதீயிங்கே அமரநிலைபெற 
வாழும்‌ வகையளித்தான்‌ 
போனது கலியும்‌ பூத்தது புதுயுகம்‌ 
பூரணன்‌ வாழியவே (வாழ்க) 
சுத்தானந்தர்‌ 
ஸ்ரீஅரவிந்தரின்‌ பூரண யோகத்‌ தத்துவ 
வெளிப்பாடாக ஸ்ரீஅன்னை மனித குல 
முன்னேற்றத்தைத்‌ துரிதப்படுத்த 28 பிப்ரவரி 
1968இல்‌ ஆரோவில்‌ நகரத்‌ திட்டத்தைத்‌ 
தொடங்கி வைத்தார்‌. மாத்ரி மந்திர்‌ 
நகர மையத்தில்‌ பிரபஞ்ச அன்னையின்‌ 
வெளிப்பாடாக அமைந்துள்ளது. ஆரோவில்‌ 


நகரத்தில்‌ ஸ்ரீ அரவிந்தரின்‌ ஞானப்‌ 
படைப்புகளைப்‌ போற்றும்‌ வண்ணம்‌ 
சாவித்திரி பவனம்‌ 
என்னும்‌ உயராய்வு 


மையம்‌ அமைந்துள்ளது. ஸ்‌. | 
ஸ்ரீ அரவிந்தரின்‌ கல்விக்‌ இட 
கொள்கையை உலகிற்கு டண்‌ , 
எடுத்துரைக்கும்‌ ர 

வண்ணம்‌ ஸ்ரீஅரவிந்தர்‌ / 
பன்னாட்டுக்‌ கல்வி | 
ஆய்வு மையம்‌ னை ்‌ 
அ லை மைந்துள் ளது. 

இதிலோர்‌ அங்கம்‌ நமது இளைஞர்கள்‌ கல்வி 
மையம்‌ 1976ஆம்‌ ஆண்டிலிருந்து முடிவுறாக்‌ 
கல்விக்குரிய கேந்திரமாக விளங்குறெது. 


ஓ. 


வாசகர்‌ குரல்‌ 


சிறுவர்‌ இலக்கியம்‌ 


ஒழு 
ன்பு வணக்கம்‌ . நலமா ? உங்கள்‌ கவிதைப்‌ பயணம்‌ 
குறித்த சிறப்பம்சங்களை இந்த இதழ்‌ சொன்னது. 
அறிய மகிழ்ச்சி. நல்ல தொகுப்பு 
சுப்ரபாரதிமணியன்‌, திருப்பூர்‌. 
ரோவில்‌ செய்தி மடல்‌ ஒவ்வொரு மாதமும்‌ 
தவறாமல்‌ எனக்கு அனுப்பி வைக்கிறீர்கள்‌. 
தொடர்ந்து அதை நானும்‌ படித்து என்னுடைய பள்ளி 
மாணவர்களையும்‌ படிக்க வைத்து பயனடைகிறோம்‌. 
மாணவர்களிடத்தில்‌ நற்பண்புகளை வளர்ப்பதற்காக 
நீதி போதனை வகுப்புகளும்‌ நன்னெறிக்‌ கல்வியும்‌ 
தற்காலத்தில்‌ குறைந்து போய்விட்டது. இதன்‌ 
விளைவாக சமூகத்தில்‌ எண்ணற்ற சிக்கல்கள்‌ 
வாலிபர்களிடம்‌ உருவாகி வருகின்றன. படிக்கும்‌ 
காலத்திலேயே மாணவர்களுக்கு நல்ல பண்புகளை 
அறம்‌ சார்ந்த கருத்துகளை வலியுறுத்தி அவர்களின்‌ 
வாழ்க்கைக்கு வழி காட்டினால்‌ எதிர்காலம்‌ சிறக்கும்‌. 
ஆரோவில்‌ செய்தி மடலின்‌ அற்புதமான பணிகள்‌ 
தொடரட்டும்‌ வாழ்த்துக்கள்‌. 
மா. பழனி, தலைமை ஆசிரியர்‌, ஊராட்சி ஒன்றிய 
நடுநிலைப்பள்ளி, சின்னப்பள்ளத்தார்‌,தர்மபுரி மாவட்டம்‌. 
றெரோவில்‌ செய்திமடல்‌ கிடைத்தது. நன்றி 
நெல்லிக்கனியைத்‌ தேனுடன்‌ உண்ணும்‌ 
பொழுதில்‌ தங்களுடைய உரைப்பாக்களை 2-4 
பக்கங்களில்‌ வாசித்திருந்தேன்‌. உள்ளூறிச்‌ சுவையை 
மேலும்‌ கூட்டியது. அருமை அருமை. 
1.K.சுப்பிரமணியன்‌ - விழுப்புரம்‌. 
ஒளி நிறைந்த பொலிவான அமைதி தரும்‌ 
தோற்றத்துடன்‌ விளங்கும்‌ அன்னையின்‌ 
திருவுருவுடன்‌ வெளிவந்த பிப்ரவரி ஆரோவில்‌ மடல்‌ 
மனத்தைப்‌ பரவசத்தில்‌ ஆழ்த்தியது. 
திருமதி பிரேமா பால்சாமி 
சென்னை - 600 100 


ஒவ்வொரு நிறமும்‌ ஒவ்வோர்‌ அழகு 
வெண்மை என்பது சங்கின்‌ அழகு 
செம்மை என்பது செம்பின்‌ அழகு 
பசுமை என்பது புல்லின்‌ அழகு 
பொன்மை என்பது நெல்லின்‌ அழகு 


கருமை என்பது இரவின்‌ அழகு 


- ஆதியப்பன்‌ 


மார்ச்‌ - 2024 


ஓலில்‌ 


செய்திமடல்‌ 


௮றிவோம்‌ நம்‌ தமிழ்‌ - 8॥ 
தமிழில்‌ பழந்தமிழ்க்‌ கலைச்சொற்கள்‌ 


HEROINE -  கதைத்தலைவி 
கதாநாயகி 
யை 


HIGHWAY - பெருவழி 

நெடிய சாலை 
நெடுஞ்சாலை 

நெடுவழி 

௫கரங்களை இணைக்கும்‌ நெடுஞ்சாலை 


HINDRANCE - நுடக்கம்‌ 
குடை 
முடக்கம்‌ 
தடங்கல்‌ 
ஊற்றம்‌ 
இடையூறு 
மூட்டு 
ஊறுபாடு 
தணப்பு 
இடையீடு 
நன்றி: ஆங்கில - தமிழ்‌ வகுப்பிற்குப்‌ பயன்பட்ட 
அகராதீ. 
Intemational Advanced Deluxe Dictionary. 


தனிச்சுற்றுக்கு மட்டும்‌ 


ஆசிரியர்‌ குழு 
ஆரோவில்‌ செய்திமடல்‌ 


வெளியீடு 


இளைஞர்கள்‌ கல்வி மையம்‌ 
ஆரோவில்‌ - 605101 
விழுப்புரம்‌ மாவட்டம்‌ 
தமிழ்நாடு 

: tamil@auroville.org.in 

தொலைபேசி : 0413-2623773 

அசிரியர்‌ : இரா.மீனாட்சி 

வடிவமைப்பு : சொ.அருணன்‌, புதுவை. 

அச்சு 


மின்னஞ்சல்‌ 


: சூர்யா பிரிண்ட்‌ சொலூசன்ஸ்‌, யப, 


